© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY = PuBLISHED BY AUTHORITY 


No. 328] CHENNAI, FRIDAY, SEPTEMBER 1, 2023 
Aavani 15, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part II—Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the 
public issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


PUBLIC DEPARTMENT 
(Miscellaneous) 


CHANGE IN THE DATE OF OBSERVANCE OF THE FESTIVAL HOLIDAY FOR VINAYAKAR CHATHURTHI 
ON MONDAY 18TH SEPTEMBER 2023 UNDER THE NEGOTIABLE INSTRUMENTS ACT, 1881. 


[G.O. Ms. No. 528, Public (Miscellaneous), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. II(1)/PUMIS/27(c)/2023. 


Under the "Explanation" to Section 25 of the Negotiable Instruments Act, 1881 (Central Act XXVI of 1881) read 
with Notification of the Government of India, Ministry of Home Affairs, No. 20-25-26, Public-1, dated the 8th June 1957, 
the Government of Tamil Nadu hereby declares that, 18th September 2023 shall be a Public Holiday on the account 
of "Vinayakar Chathurthi" instead of the 17th September 2023. 


2. The above notified Public Holiday shall also apply to all State Government Undertakings/Corporations/Boards, etc. 

SHIV DAS MEENA, 

Chief Secretary. 
பொதுத்‌ துறை 
(பல்வகை) 
அறிவிக்கை 

2023ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 18ஆம்‌ நாள்‌ “விநாயகர்‌ சதுர்த்தி கொண்டாடுவதற்கான தேதி மாற்றம்‌ திருத்திய 
ஆணை வெளியிடப்படுகிறது 
அரசாணை இலை) எம்‌, 528, பொது (பல்வகைத்‌ துறை, 37 ஆகஸ்ட்‌ 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


மத்திய அரசின்‌ உள்துறை விவகாரங்கள்‌ அமைச்சகத்தின்‌ 08-06-1957 நாளிட்ட பொது-1, 20-25-26ஆம்‌ எண்‌ அறிவிக்கையின்படி 
1881 ஆம்‌ ஆண்டு செலாவணி முறிச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 66/1/1881) 25ஆம்‌ பிரிவில்‌ “விளக்கம்‌” என்பதன்‌ கீழ்‌ விநாயகர்‌ 
சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு 17-09-2023 (ஞாயிற்றுக்கிழமை) -க்குப்‌ பதிலாக 18-09-2023 (துங்கட்கிழமை பொது விடுமுறை 
நாளாகக்‌ கருதப்படும்‌ என தமிழ்நாடு அரசு இதனால்‌ அறிவிக்கிறது. 
2. மேலே அறிவிக்கையிடப்பட்ட பொது விடுமுறை நாள்‌, மாநில அரசின்‌ அனைத்து பொதுத்‌ துறை நிறுவனங்கள்‌/கழகங்கள்‌/ 
வாரியங்கள்‌ முதலியவற்றுக்கும்‌ பொருந்தும்‌. 
சிவ்‌ தாஸ்‌ மீனா, 
தலைமைச்‌ செயலாளர்‌, 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


Ex-ll-1(328) 


